தமிழ்நாடு அரசு 

2009 


[ Regd . No . TN / CCN/ 467/ 2009 - 11 . 
[விலை: ரூ . 1 .60 காசு . 


டு 


( 156 

et 


பட்ட 


தமிழ்நாடு அரசிதழ் 
ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்மை 


நமயே வெ 


பல்லும் 


எண் 8 ] 


சென்னை, புதன்கிழமை , மார்ச் 4, 2009 
மாசி 20 , திருவள்ளுவர் ஆண்டு - 2040 


பகுதி IV - பிரிவு 2 இன் இணைப்பு 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையின் பின்வரும் சட்டமானது , 2009 - ஆம் ஆண்டு 

ஜனவரி திங்கள் 29 - ஆம் நாளன்று குடியரசு தலைவரின் ஏற்பிசைவைப் 
பெற்றது ; மற்றும் அது பொதுத் தகவலுக்காக இதன் மூலம் 
வெளியிடப்படுகிறது : 


சட்ட எண் 2/ 2009 
1908 - ஆம் ஆண்டு பதிவுச் சட்டத்தை அது தமிழ்நாடு மாநிலத்திற்குப் 
பொருந்துவதைப் பொறுத்த அளவில் மேலும் திருத்துவதற்கானதொரு சட்டம் . 
இந்தியக் குடியரசின் ஐம்பத்து ஒன்பதாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் 

பேரவையால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : -- 

1 . (1 ) இந்தச் சட்டம் 2008 - ஆம் ஆண்டு பதிவு (தமிழ்நாடு திருத்தச் ) சட்டம் என குறுந்தலைப்பு , 
வழங்கப் பெறும் . 

அளாவுகை 

மற்றும் 
(2) இது , தமிழ்நாடு மாநிலம் முழுவதையும் அளாவி நிற்கும் . 

தொடக்கம் . 
( 3) இது , மாநில அரசு அறிவிக்கையின் வாயிலாகக் குறிக்கக் கூடிய அத்தகைய 
தேதியில் நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 
2 . 1908 - ஆம் ஆண்டு பதிவுச் சட்டத்தின் 22 - A எனும் பிரிவிற்குப் பதிலாக 22 - A எனும் 

பிரிவிற்குப் 
பின்வரும் பிரிவானது அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 

பதிலாக 
" 22 - A ஒரு சில ஆவணங்களைப் பதிவு செய்வதற்கு மறுத்தல் . இந்தச் 

அமைத்தல் . 
சட்டத்தில் என்ன அடங்கியிருந்தபோதிலும் , பதிவு செய்யும் அலுவலர் பின்வரும் 
ஆவணங்களுள் எதனையும் பதிவு செய்ய மறுத்தல் வேண்டும் , அதாவது : 

(1 ) தொடர்பான சட்டத்தின்படி வகை செய்யப்பட்டவாறான தகுதி வாய்ந்த 
அதிகார அமைப்பினால் அல்லது அத்தகைய அதிகார அமைப்பானது இல்லாத போது , 
இந்த நோக்கத்திற்காக மாநில அரசினால் அவ்வாறு அதிகாரமளிக்கப்பட்ட அதிகார 
அமைப்பு ஒன்றினால் இது குறித்து வழங்கப்பட்ட ஒப்பளிப்பினைப் பதிவு செய்யும் 
அலுவலரின் முன்பு தாக்கல் செய்தாலன்றி , விற்பனை , கொடை , அடமானம் , பரிமாற்றம் 
அல்லது குத்தகை என்ற வகையில் , -- 


மையச் சட்டம் 
XVI/1908 . 


அல்லது - முன்பு தார் இது குறித்த 


IV - 2 Sup . ( T ) (8 ) 


[ 1 ] 


(i ) மாநில அரசிற்கு அல்லது உள்ளாட்சி அதிகார அமைப்பிற்கு அல்லது தமிழ்நாடு சட்டம் 
1971 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நகர் -ஊர் அமைப்புச் சட்டத்தின் 9 - A எனும் பிரிவின்படி 

35 / 1972 . 
அமைத்துருவாக்கப்பட்ட சென்னைப் பெருநகர் வளர்ச்சி குழுமத்திற்குச் சொந்தமான , 

( ii ) 1959 - ஆம் ஆண்டு இந்து சமய மற்றும் அறநிலையக் கொடைகள் தமிழ்நாடு சட்டம் 
சட்டமானது பொருந்துகிற சமய நிறுவனம் எதற்கும் சொந்தமான அல்லது கொடுக்கப்பட்ட 

22/ 1959 . 
அல்லது அறக்கட்டளையாக வழங்கப்பட்ட ; 

( iii ) பூதான் வேள்விக்காக நன்கொடையாக வழங்கப்பட்டு , 1958 - ஆம் தமிழ்நாடு சட்டம் 
ஆண்டு தமிழ்நாடு பூதான் வேள்விச்சட்டத்தின் 3 - ஆம் பிரிவின்படி அமைக்கப்பட்ட XV /1958. 
தமிழ்நாடு மாநில பூதான் வேள்விக் குழுமத்திடம் உற்றடைந்துள்ள ; அல்லது 
(iv ) 1995 - ஆம் ஆண்டு இஸ்லாமிய அறக்கட்டளைச் சட்டத்தின்படி மையச் சட்டம் 

43 / 1995 . 
தமிழ்நாடு இஸ்லாமிய அறக்கட்டளை வாரியத்தின் மேற்பார்வையின் கீழ் வருகின்ற 
இஸ்லாமிய அறக்கட்டளையின் , 
அசையாச் சொத்துக்களை மாற்றம் செய்வது தொடர்பான முறையாவணம் . 

(2 ) தொடர்புள்ள திட்ட அதிகார அமைப்பிடமிருந்து நிலங்களை மேம்பாடு 
செய்வதற்கான அனுமதியின்றி வீட்டுமனைப் பிரிவுகளாக மாற்றப்பட்ட அத்தகைய 
நிலங்களின் சொந்த உடைமை உரிமையை மாற்றம் செய்வது தொடர்பான முறையாவணம் . 

வரம்புரை. - ஆனால் , அதே வீட்டுமனைப் பிரிவானது ஏற்கனவே முன்னதாக 
வீட்டு மனைப் பிரிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது எனக் காண்பிக்கப்படுமேயானால் 
அந்த வீட்டுமனைப் பிரிவுகள் அத்தகைய அனுமதியின்றி பதிவுச் செய்யப்படலாம் . 

விளக்கம் - இந்தப் பிரிவின் நோக்கத்திற்காக , உள்ளாட்சி அதிகார அமைப்பு 
என்றால் , 

(i ) அப்போதைக்கு நடைமுறையில் உள்ள சட்டம் எதன்படியேனும் 
அமைக்கப்பட்ட மாநகராட்சி எதுவும் ; அல்லது 

( ii ) 1920 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் சட்டத்தின்படி தமிழ்நாடு சட்டம் 
அமைக்கப்பட்ட நகராட்சி மன்றம் ஒன்று ; அல்லது 

V /1920 . 
( iii) 1994 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டத்தின்படி தமிழ்நாடு சட்டம் 
அமைக்கப்பட்ட ஊராட்சி ஒன்றிய மன்றம் ஒன்று அல்லது சிற்றூராட்சி ஒன்று ; அல்லது 21/1994 . 

( iv ) அப்போதைக்கு நடைமுறையில் உள்ள சட்டம் எதன்படியேனும் 
அமைக்கப்படக்கூடிய பிற மாநகராட்சி எதுவும் 
எனப் பொருள்படும் . 
விளக்கம் II. - இந்தப் பிரிவின் நோக்கத்திற்காக , திட்ட அதிகார அமைப்பு என்றால் தமிழ்நாடு சட்டம் 

35 / 1972 . 
11 - ஆம் பிரிவின்படி அமைக்கப்பட்ட அதிகார அமைப்பு எனப் பொருள்படும் ; மற்றும் 
அது 1971 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நகர் ஊரமைப்புச் சட்டத்தின் 9 - A எனும் 
பிரிவின்படி அமைக்கப்பட்ட சென்னைப் பெருநகர் வளர்ச்சிக் குழுமத்தை உள்ளடக்கும் . 

( 3 ) இரத்து செய்வது தொடர்பான விற்பனை ஆவணங்களின் கீழ் கோரும் 
நபரின் அனுமதியில்லாமல் அவ்வாறான விற்பனை ஆவணங்களை இரத்து செய்வது 
தொடர்பான முறையாவணம் . 


( ஆளுநரின் ஆணைப்படி ) 


ச . தீனதயாளன் , 
அரசுச் செயலாளர் , 
சட்டத் துறை. 


(தமிழாக்கம் ) 


ச . சந்திரசேகரன் , 

இயக்குநர் , 
தமிழ்ப் பிரிவு , சட்டத் துறை . 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையில் பின்வரும் சட்டமானது , 2009 - ஆம் ஆண்டு 
பிப்ரவரி திங்கள் 7 - ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது ; மற்றும் 
அது பொதுத் தகவலுக்காக இதன்மூலம் வெளியிடப்படுகிறது : -- 


சட்ட எண் 3/ 2009 
1976 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்கள் (தனி அலுவலர்கள் 

நியமனச் ) சட்டத்தை மேலும் திருத்துவதற்கானதொரு சட்டம் . 
இந்தியக் குடியரசின் அறுபதாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் பேரவையால் 

பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 
1 . (1) இந்தச் சட்டம் 2009 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்கள் குறுந் 

தொடக்கமும் . 
(தனி அலுவலர்கள் நியமன ) திருத்தச் சட்டம் என வழங்கப் பெறும் . 

( 2 ) இது , உடனடியாக நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 
2 . 1976 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்கள் (தனி அலுவலர்கள் 4 - ஆம் 
நியமனச் ) சட்டத்தின் , 4 - ஆம் பிரிவில் , (1) - ஆம் உட்பிரிவில் " முப்பத்து இரண்டு 

பிரிவிற்கான 

திருத்தம் . 
ஆண்டுகள் எட்டு திங்களுக்கு " என்னும் சொற்றொடருக்குப் பதிலாக , " முப்பத்து மூன்று 
ஆண்டுகள் இரண்டு திங்களுக்கு " என்னும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் 
வேண்டும் . 


குடியரசுத் 
தலைவரின் 
சட்டம் 
25 / 1976 . 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


ச . தீனதயாளன் , 
அரசுச் செயலாளர் , 
சட்டத் துறை . 


(தமிழாக்கம் ) 


ச . சந்திரசேகரன் , 

இயக்குநர் , 
தமிழ்ப் பிரிவு , சட்டத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


